


















































































































































































































































































































































82 அறிஞா ஆர்‌. கே. எஸ்‌. 


ஈலன்களைப்‌ பற்றியோ அக்கறை காட்டியதில்லை. 
விவசாய விஷயமாகக்‌ கவனம்‌ செலுத்தப்பட்ட ஒரு. 
பல்கலைக்‌ கழகங்களிலும்‌, அது பொதுப்‌ பாடமாக 
இருந்ததில்லை. ஆரியரின்‌ ஆராய்ச்சிக்குப்‌ பயன்‌ 
படும்‌ சிறப்புப்‌ பாடமாகவே இருந்தது. 


அமெரிக்காவில்‌ நிலைமை இவ்விதம்‌ இல்லை. . 
அங்குப்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ விவசாய அபிவிருத்தியில்‌ 
ARSE கவனம்‌ செலுத்துகின்றன. சர்க்காரும்‌ அவ்‌. 
விதம்‌ செய்யும்படி தூண்டிப்‌ போதிய அதரவு காட்டி 
வருகின்றனர்‌. இதனால்‌, நன்கு பயிற்சி பெறும்‌ விவசாயி 
களும்‌, ஆராய்ச்சியாளரும்‌, அபிவிருத்தியாளரும்‌ 
தோன்றி நாட்டின்‌ விவசாய முன்னேற்றத்திற்குச்‌ . 
சிறந்த தொண்டு புரிவது அங்கு எளிதாக இருக்கிறது. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ நிறுவிய செட்டி 
நாட்டு அரசர்‌ நம்‌ நாட்டிலும்‌ அத்தகைய திட்டத்தைச்‌ . 
செயலிற்‌ கொணர எண்ணினார்‌. பல்கலைக்கமக அமைப்பு 
விதிகளில்‌ அதற்கான சட்ட ஏற்பாடுகளையும்‌ பொறித்து 
வைத்தார்‌. ஆயினும்‌, .இந்தியா சுதந்தரம்‌ பெற்ற . 
பிறேக அவரது அசை நிை இந்து திட்டம்‌ ந 
வரலாயிற்று. 


... மொழி, கலை, விஞ்ஞான சாஸ்திரங்களில்‌ 

மாணவர்‌ போதிய அறிவு பெறுவதற்குப்‌ பயிற்சி | 
அளிக்கப்படுவது போல.ஃவ, விவசாயமும்‌ கற்பிக்கப்‌ 
படுவதற்கு அப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ அதன்‌ நிர்வாகிகள்‌ 
வசதிகள்‌ செய்தனர்‌. “தமிழ்‌ நாட்டின்‌ தானியக்‌ 
களஞ்சியம்‌: எனும்‌ புகழ்‌ பெற்ற தஞ்சாவூர்‌. 





கல்விக்குச்‌ செய்த தொண்டு 83 


ஜில்லாவில்‌, சிதம்பரம்‌ தாலூகாவில்‌, கொள்ளீடக 
ட. கரையின்‌ வளமான இடத்தில்‌, கிராமியச்‌ சூழ்நிலையில்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ அமைக்கப்பட்டுள்ள.து. 
அதனுடன்‌ விவசாயத்திற்கு உதவியாக இருநூற்‌ 
றைம்ப.து ஏக்கர்‌ பூமி அதற்குச்‌ சொந்தமாக உள்ளது. 
இக்‌ காரணங்களினால்‌, பரநத அளவில்‌ விவசாயப்‌ 
பயிற்சிகள்‌ அளிக்கவும்‌, பரிசோதனைகள்‌ புரியவும்‌ நல்ல 
வசதிகள்‌ வேறு பல உள்ளன. ஆகவே, 1951-இல்‌ பல்‌ 
அலைக்‌ கழக நிர்வாகிகள்‌, தீவிர ஆலோசனைகள்‌ ௩டத்தித்‌ 
தகுதியானதொரு பாடத்‌ திட்டம்‌ வகுத்து விருப்பப்‌ 
பாடமாக அதை அமைத்தனர்‌. இதன்‌ கூலம்‌, 
புத்தகப்‌ படிப்பும்‌ நேரடியான அனுபவப்‌ o 
மாணவர்‌ பெற முடியும்‌. 


. 1951 நவம்பர்‌ மாதம்‌ திரு ஆர்‌. கே. எஸ்‌., அப்‌ 
-யல்கலைக்‌ கழகத்தின்‌ துணைவேந்தர்‌ ஆனவுடன்‌. 
விவசாயமும்‌ விஞ்ஞான ரீதியான பாடமாகத்‌ திட்டத்‌ 
தில்‌ சேர்க்கப்பட்டுள்ளதைப்‌ பாராட்டிப்‌ பேசினார்‌. 
அவரது ஆதரவினாலும்‌ ஊக்கத்தாலும்‌ இத்‌ திட்டம்‌ 
விரைவாக வளர்ச்சியுற்றது. ஆரம்பத்தில்‌ விவசாயம்‌ 
“பீ. எஸ்ஸி.' வகுப்பு மாணவருக்கு: உரிய. பாட, 
மாகப்‌ புகுத்தப்பட்டி ருந்தது. பிறகு, “இண்டர்மீடியட்‌” 
வகுப்பு மாணவருக்கும்‌ அது விருப்பப்‌ பாடமாக்கப்‌ 
பட்டது. | | 


காட்டின்‌ அபிவிருத்இிக்கும்‌, மக்களின்‌ முன்னேற்‌ 
றததுக்கும்‌ பயன்படாத பாடத்‌ திட்டங்கள்‌, எவ்வளவு 
அயாந்தனவாக இருந்தாலும்‌, பயனற்றவை என்பத 











































































































